குப்பையிலிருந்துபொம்மைகள் 


குப்பையிலிருந்து 
பொம்மைகள் 
அரவிந்த் குப்தா 
விளக்கப்படங்கள் : ரேஷ்மா பர்வே 

தமிழில்: வெ . சு . காயத்ரி 


அரவிந்த்குப்தா 


அரவிந்த் குப்தா அவர்கள் கான்பூர் ஐ .ஐ .டியில் ( 1975 ) மின் பொறியியல் 
துறையில் பட்டம் பெற்றவர் . அவர் அறிவியல் செய்முறைகள் குறித்து 
20 புத்தகங்கள் எழுதியுள்ளார் , 140 புத்தகங்களை ஹிந்தியில் 
மொழிபெயர்த்துள்ளார் மற்றும் தூர்தர்ஷனில் அறிவியல் 
செய்முறைகள் சம்பந்தமாக 125 படங்களை வழங்கியுள்ளார் . 
26160LW LD 560 45 5 SLDITOOT Matchstick Models & Other Science Experiments , 
12 இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப் பட்டு , அரை மில்லியன் 
பிரதிகள் விற்பனையாகியுள்ளன. 
குழந்தைகளுக்கு ஆர்வமூட்டும் வகையில் அறிவியலை 
படைத்ததற்காக அவர் 
National Award for Science Popularization amongst Children (1988 ) , Distinguished 
Alumnus Award of IIT Kanpur ( 2000 ), Indira Gandhi Award for Science Popularization 
( 2008 ) and the Third World Academy of Science Award (2010 ) உட்ப ட பற்ப ல 
விருதுகளை பெற்றுள்ளார் . தற்பொழுது அவர் ஐயுகாவின் Children s 
Science Centre - ல் பணிபுரிகிறார் . புத்தகத்தின் மீதும் விளையாட்டு 
பொம்மைகள் மீதும் தனக்குள்ள பேரார்வத்தை தனது பிரபல 
இணையதளமான http :// arvindguptatoys . com ல் தொடர்ந்து 
பகிர்ந்து வருகிறார் . 


ரேஷ்மா பர்வே அவர்கள் புனேயிலுள்ள அபினவ கலா 
மஹாவித்யாலயாவில் வர்த்தக கலைகள் பற்றி படித்துள்ளார் . அவர் 
ஒரு ஃப்ரீலான்ஸ் மற்றும் வரைபடக் கலைஞர் . குழந்தைகளுக்கான 
புத்தகங்கள் பலவற்றிற்கு அவர் விளக்கப்படங்கள் வரைந்துள்ளார் . 


இந்த புத்தகம் நவஜீபாய் ரதன் டாடா டிரஸ்ட் 
வழங்கிய மானியத்தில் உருவாக்கப் பட்டது . 
உரை பதிப்புரிமம் : அரவிந்த் குப்தா 
விளக்கப்படங்கள் பதிப்புரிமம் : ரேஷ்மா பர்வே 


குப்பையிலிருந்து 
பொம்மைகள் 
அரவிந்த் குப்தா 
விளக்கப்படங்கள் : ரேஷ்மா பர்வே 
தமிழில்: வெ . சு . காயத்ரி 


செய்முறைகள் 


.................... 


. . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . 


. . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . 


1 . உறிஞ்சும் மணல் 
2 . புட்டியில் முட்டை 
3 . மெழுகுவர்த்தி ஏற்ற இறக்க விளையாட்டு 
4 . அணு வரிசை 
5 . சர்க்கரையை சேர் ஒளியை வளைத்திடு 
6 . வண்ண நிறமி 
7 . கண் மாதிரி 
8 . தந்துகி விளைவு 
9 . திடம் திரவம் 
10. வலுவான கட்டமைப்புகள் 
11 . கயிற்றின் மீது பொம்மை 
12. குச்சி மனிதன் 
13 . குளிர் புட்டி 
14. சீராற்றலின் செயல்பாடு 
15 . சிறிய சூரிய அடுப்பு 
16 . சூடான சட்டியின் மீதொரு முத்து 
17. காற்றின் விரிவாக்கம் 
18. கரண்டி உந்தி 
19. உறிஞ்சி இதழ் காற்றாடி 
20. நீர் விசையாழி 
21 . உந்து சக்கரத்தில் அசைவூட்டம் 
22 . கோப்பை உலங்கு வானூர்தி 
23. நீர்ப்பாசன கரண்டி 
24. புட்டி பை 
25 . மேல் - கீழ் அசையும் முயல் குட்டி 


.................. 
................ 


. 


........ . 


. 


................... 


.................. 


................... 


O 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


.......... 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


... .......... 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


........... 


........ .... 
...................... 


26 . அலுமினிய குவளைக் கிண்ணம் 
27. டெட்ராபணப்பை 
28. ஃபிடோ- டிடோ கோமாளி 
29 . காகித கோப்பை கைப்பாவை 
30 . குமிழ் விளக்கில் பட்டாம்பூச்சி 
31.சிறப்பு புதிர் 
32 . ஏடாகோடமான வளைவு அச்சு 
33 . மேலே ஏறும் தூரிகை 
34 . அவசரத்தில் தூரிகை 
35 . காந்தம் - மிதக்கும் குறுந்தகடு 
36. மெல்ல சரியும் காந்தம் 
37.உருளைமின்னியற்றி 
38. ஐங்கோணம் 
39. ஐங்கோணப் பறவைகள் 
40. கடித உறையில் நான்முகி 
41 . தபால் அட்டையில் பூமாலை 
42. மினுமினுக்கும் பறவை 
43. இயந்திர விரல் 
44. பலூன் நீரூற்று 
45 . நீர்மூழ்கிக் கப்பல் 
46. உறிஞ்சி தெளிப்பான் 
47. இலை பூனை 
48. விலங்கு திருகுவெட்டுப் புதிர் 


.... ... ... 


. 


. 


. 


. 


. 


. 


.... ........ 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


.............. 
................... 
.............. 

.............. 
. ............. 


. .......... 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


உறிஞ்சும் 
மணல் 


தண்ணீ 


ர் 


நெகிழி புட்டி 


சொரசொரப்பான 

மணல் 


0 புட்டியை 3 /4 பாகம் மணலால் நிரப்பவும் . 


மணல் முழுவதும் நனையும் படி நீரால் 
நிரப்பவும் . 


- 


- 


சிறிது மேலே மிதக்கும் படி இன்னும் 
நீர் ஊற்றவும் . 


Now 


t . 


பட்டப் 


* 


புட்டியை அழுத்தினால் 
மணலிலிருந்து நிறைய நீர் 
கசிந்து வெளியேற 
வேண்டும் . அதற்கு பதிலாக 
அதிக நீர் 
உறிஞ்சப்படும் !! 


. 


. 


. 


. 


. 


40 
. 


* 


4 
. 


* * 


அழுத்திய புட்டியை தலைகீழாக 
4 திருப்பவும் . வியக்கும்படி, நீர் 

ஒரு சொட்டு கூட சிந்தாது !!! 


அழுத்தும் போது , 
மணலின் கட்டமைப்பு 
உடைந்து உள் 

துவாரங்கள் 
உருவாவதால் அவை 
அதிக நீரை உறிஞ்சும் !! ! 


புட்டியில்முட்டை 


தண்ணர செலோ- நாடா முடடை 
புட்டி 


உப்பு 


புட்டியை 
மேலிருந்து 
10 - செ . மீ 
வெட்டவும் . 


குழாய் 
2 நீரால் 
நிரப்பவும் . 


புதிய முட்டை 
குழாய் நீரில் 
மூழ்கும் . 


| 


- 


உப்பு சேர்த்து 
கலக்கவும் . 
புதிய முட்டை 
மிதக்குமளவு 
தேவையான 
உப்பை சேர்க்கவும் . 


1) 


புட்டியின் மேல் 
பகுதியை 
நாடாவால் பொருத்தவும் . 


இப்போது புட்டியை 
ஆறு அடி 
உயரத்திலிருந்து 
கீழே போடவும் . 


. 


ஒத்த அடர்த்தியுடைய 
திரவத்தில் மிதப்பதால் 
முட்டை உடையாது -- 
அம்மாவின் கருவில் 
இருக்கும் குழந்தையை 
போல . 


TIT)/1/11 


உப்பு இல்லாமல் இந்த சோதனையை 
மீண்டும் செய்தால் முட்டை 
உடையும் . 


மெழுகுவர்த்தி 
ஏற்ற - இறக்க விளையாட்டு 


இரண்டு 
ஊக்குகள் 


மெழுகுவர்த்தி 


தீப்பெட்டி | செலோ- நாடா 


ஊசி 


இரு காகித 
கோப்பைகள் 


திரி நாடா வெளியில் 

வெட்டி 
தெரியுமாறு மெழுகை சீவவும் . 


மெழுகின் நடுவில் ஒரு 
ஊசியை சொருகவும் . 


ஊசியின் இருபுறமும் மொழுகு 
சமநிலையில் இருக்க வேண்டும் . 


இரு கோப்பைகளிலும் 
நீளமான ஊக்குகளை 
நாடாவால் ஒட்டி 

தாங்கி போலாக்கவும் . 
ஊசி முனைகளை 
ஊக்குகளின் 
கண்களில் 

நுழைக்கவும் . 
இரு முனைகளிலும் 
மெழுகை 
ஏற்றவும் . 


M 


wwwwwwwwww 


இரு முனைகளிலுருந்தும் 
மெழுகு சொட்டும் போது , 
அதன் கனம் இடம் பெயர்வதால் 
ஏற்ற இறக்க இயக்கம் துவங்கும் . 


அணு வரிசை 


மிதிவண்டி 
மணித்தாங்கி 


www 


குறுந்தகடின் 
வெளியுறை 


குறுந்தகடின் உறையை 
திறந்து அதன் 
பிடிப்பானை அகற்றவும் . 


செலோ- நாடா 


காலி குறுந்தகடு பெட்டியினுள் 
நிறைய மணித்தாங்கிகளை 
போடவும் . 


இணைப்புகளை நாடாவால் 
ஒட்டவும் . நன்றாக குலுக்கி 
சீரற்ற பிரவுனிய இயக்கத்தை 
கண்டு களிப்படையவும் . 


- 


குலுக்கி அணு வரிசைகளைப் 
போல உருவாகும் நெருக்க 
திணிப்புகளையும் , தவறான 
கோடுகளையும் கவனிக்கவும் . 


பட்டாபட் 


. 


. 


. 


தவறான கோடுகள் 


அணுக்களின் நெருக்க 
திணிப்புகளை கவனிக்கவும் ! ! 


சர்க்கரையை சேர் ஒளியை 
வளைத்திடு 


4 - லி நீர் நிரப்பப்பட்ட 

மீன் தொட்டி 


| ஊடொள 

சுட்டி 


M 


Dettol 


சர்க்கரை 


டெட்டால் 


0 நீரில் டெட்டால் சில துளிகள் சேர்க்கவும் . டெட்டால் ஒளியின் 
பாதையை ஒளிரச் செய்ய உதவுகிறது . 

2500 - கி சர்க்கரையை நீரில் சேர்க்கவும் . 


www 


- 


கவனி: 24மணி நேரத்திற்கு கலக்க வேண்டாம் 


- 


24 மணி நேரத்திற்கு பிறகு சர்க்கரை 
நீரில் கரைந்து நீர் தெளிவாக இருக்கும் . 
இருப்பினும் , நீரின் அடர்த்தி அடியில் 
அதிகமாகவும் , மேலே குறைவாகவும் 

இருக்கும் . அடர்த்தி வாட்டம் உருவாகும் ! 
6 நீரின் மேல் பகுதியில் ஊடொளியை செலுத்தும் போது 

ஒளிக்கற்றை நேராக 
செல்லும் . 


www 


நீங்கள் கீழே செல்லச் செல்ல 
அடர்த்தி வாட்டத்தினால் 
ஒளிக்கற்றை வளையும் ! 78 


வண்ண 


நிறமி 


வடிகட்டி 
காகிதம் 


வரைத்தூவல் 


நீர் 


கழிப்பறை 
காகிதம் 


w 


வடிகட்டி காகிதத்தின் நடுவில் ஒரு 
துளையிடவும் . 

ஓட்டையை 
சுற்றி பல 
வண்ண புள்ளிகள் 
வரையவும் . 


- 


கழிப்பறை காகிதத்தில் கூம்பு 
வடிவ அலகு செய்யவும் . 


- 


w 


கூம்பை 
வடிகட்டி 
காகிதத்தில் 
நுழைக்கவும் . 


- 


நீர் நிரப்பிய கண்ணாடி / 
கோப்பை மீது வடிகட்டி 
காகிதத்தை வைக்கவும் . 
கூம்பின் அடிப்பாகம் 
நீரில் மூழ்க வேண்டும் . 


www 


M 


உங்களுடைய 
மாதிரி படங்களுடன் 
அட்டைகள்உருவாக்கவும் . 


சிறிது நேரத்திற்கு 
பின்னர் ஒரு அழகிய 
மாதிரி வெளிப்படும் . 


நெகிழி பந்து 
( 14 - செ . மீ 
விட்டம் ) 


கண் மாதிரி 


குவிந்த லென்ஸ் 
குவியத்தூரம் 
10 - செ . மீ 


செலோ- நாடா 10 - செ . மீ 

நீள பிவிசி 

குழாய் 
(5 - செ . மீ விட்ட ம் ) 


படியெடுப்புத்தாளில் 

பசை 
வட்டம் 
நெகிழி பந்தை 
படத்தில் 
காட்டியபடி வெட்டவும் . 5- செ . மீ விட்டமுள்ளவாறு 

உ எதிர்புறங்களில் இரு 
ஓட்டைகளிடவும் . 

வலப்பக்க ஓட்டையின் 
உட்புறமாக ஒரு 
குழிலென்ஸை 
ஒட்டவும் . 


விழித்திரைக்காக 
பிவிசி குழாயின் ஒரு 
முனையில் படியெடுப்புத் 
தாளை ஒட்டவும் . 


00 


படியெடுப்புத் தாள் உட்புறம் இருக்கும் 
இடப்பக்க துளையினுள் பிவிசி 
குழாயை சொருகவும் . 


பெந்தை மூடி அது 
சேரும் இடத்தை நாடாவால் 
ஒட்டவும் . 


00 


குழாயை உள்ளே வெளியே 
தள்ளி லென்சுக்கும் 
படியெடுப்புத் தாளுக்கும் 

JN2 
உள்ள தூரத்தை 
சரி செய்யவும் . விரைவில் 
நீங்கள் ஒரு தெளிவான 
பிம்பத்தை படியெடுப்புத் 
தாளில் 
காண்பீர்கள் . 


பிவிசி குழாய் வழியாக 
காணும் போது 
படியெடுப்புத் தாள் 
விழித்திரையில் 
ஒரு தலைகீழான 
பிம்பம் தெரியும் . 


தந்துகி விளைவு 


இரு நுண்ணோக்கி 

படலம் 


தாள் 
இணைப்பி 


வண்ண 


நீர் 


மீள்மப் 
பட்டை 


நுண்ணோக்கிப்படலங்களை 
ஒன்றன் மீதொன்றாக 
வைக்கவும் . 

ஒரு முனையில் தாள் பிடிப்பியை 
சொருகவும் . மறுமுனையில் மீள்மப் 
பட்டையை மாட்டவும் . 


குறைந்த 
இடைவெளி 


படலங்களை செங்குத்தாக 
வண்ண நீரில் முக்கவும் . 


+ 
+ 


+ 
+ 


அதிக 
இடைவெளி 


பரப்பு இழுவிசையின் காரணமாக , 
அழகிய பரவளைய வளைகோட்டைப் - 
போல வண்ண நீர் உயரும் . 


Www 


www 


திடம் 


திரவம் 


- 


2 - பங்கு 
சோள மாவு 


1- பங்கு 
தண்ணீ ர் 


பெரிய கிண்ணம் 


0 2- பங்கு சோளமாவை 

ஒரு பங்கு நீருடன் கலக்கவும் . 


சோளமாவு + தண்ணீர் ஒரு 
சிறந்த குழம்பு ஆகும் . 


உங்கள் விரல்களை இந்த 
கலவையில் மெதுவாக 
முக்கவும் . 
அவை வெகு சுலபமாக 
நுழையும் . 


இப்போது கலவையின் மேற்பரப்பில் வேகமாக 
குத்தவும் . ஒரு மிருதுவான சுவரைத் தொடுவது 
போல் இருக்கும் . உங்கள் கைமுட்டி 

நனையாது . 
வேகமாக குத்தும் போது சோள துகள்கள் 
ஒன்று சேரும் . அது குழம்பை 
திடப்பொருளாக மாற்றும் . 
அதன் மேற்பரப்பு ஒரு 
மிருதுவான சுவர் போலிருக்கும் . 


M 


வலுவான 
கட்டமைப்புகள் 


நான்கு கம்பளி 

வளையங்கள் 
( 36 - செ . மீ . சுற்ற ளவு ) 


மூன்று மடங்காத 
உறிஞ்சிகள் 
( 17 - செ . மீ நீளம் ) 


உறிஞ்சிகளின் நுனிகளில் 
5 - மி . மீ பிளவுகள் 
வெட்டவும் . 


மூன்று உறிஞ்சிகளை 
படத்தில் காட்டியபடி 
பிடிக்கவும் . 


நண்பர்களின் 
உதவியை 
* நாடவும் . 


wwwwwwwwww 


wwwww 


w 


- 


படத்தில் காட்டியபடி 
முதல் வளையத்தை 
நுழைக்கவும் 


ப 


- 


w 


- 


4 படத்தில் காட்டியபடி 
பொருத்தவும் . ஒவ்வொரு 
உறிஞ்சியின் 
நுனியிலும் இரண்டு 
வளையங்கள் 

இருக்கும் . 


- 


- 


w 


- 


| 


நிலையான , சுயமாக நிற்கவல்ல 

ஒரு எண்முகப்பிழம்புரு 
விரைவில் வெளிப்படும் !!! 


101 


அனைாரு கட்டமைப்பை யுருவாக்கள் 


இன்னொரு கட்டமைப்பை உருவாக்கவும் ! 
ஆறு கம்பளி 7 
வளையங்கள் 
( 35 - செ . மீ சுற்ற ளவு ) 

நுனிகளில் 5- மி . மீ பிளவுகளுடைய 
ஆறு மடங்காத உறிஞ்சிகள் 

(15- செ . மீ நீளம் ) 


ஆறு மடங்காத 
உறிஞ்சிகளின் வெட்டுக்களிலும் 
படத்தில் காட்டியபடி கம்பளி 
வளையங்களை நுழைக்கவும் . 


- 


படத்தில் 
காட்டியபடி 
பொருத்தவும் 


- 


ஒரு நண்பனின் 
உதவியுடன் 
அனைத்தையும் 
பொருத்தவும் . 


w 


- 


உறிஞ்சிகள் அனைத்தும் அழுத்தத்திலும் , கம்பளி வளையங்கள் 
விறைப்பாகவும் இருக்கும் . ஒரு நிலையான நேர்த்தியான கட்டமைப்பு 
விரைவில்உருவாவதைக் காண்பீர்கள் . 


மீள்மப்ரப்பர் ) 
பசை 


பொம்மை 


உறிஞ்சி 
துண்டு 


நூல் 


. 


. 


. 


- 


பழைய 

நெகிழ்வட்டுகள் 
எடைகள் ( அ ) 
காந்தங்கள் 

மிதிவண்டி 


- 


1 


ஆரம் 


இரு அட்டை 
பொம்மைகள் 

ஒரு பழைய நெகிழ்வட்டைத் 
திறந்து அதன் வட்ட வடிவப் 

படலத்தை நீக்கவும் . அத்துடன் 
இரண்டு வட்டுகளையும் 

இரண்டு உலோக 
ஒன்றன் பின் ஒன்றாக ஒட்டி ஒரு வட்டுகளையும் நீக்கவும் . 
உருளை செய்யவும் . ஒரு மடங்காத 
உறிஞ்சி அல்லது நிரப்பில் வெளி 
உறையைக் கொண்டோ தாங்கும் 
முனையைஉருவாக்கவும் . 
உருளையை மிதிவண்டி 
ஆரத்தில் நுழைத்து U 
வடிவில் அதை வளைக்கவும் . 


99 


- 


- 


- 


- 


- 


- 


- 


|| 


+1 


|| 


1 


1 | 

11111: 

| 

1 


|IIII- 


|| 


1 


| 


1 


அட்டை பொம்மையின் முன்புறம் 
பின்புறம் இரண்டையும் வரைந்து 
வெட்டவும் . 


முன்புறம் 


பின்புறம் 


12 


13 


| 


| 


- 


|| 


| 


| 


| 


H 


H 


H 


H 


H 


| 


| 


| 


1 


*******Y 


||+H 

1+HI 

" 

||| 

|++ 


+ 


||| 

1|| 

+-- 

|| 


| 

|1 

|+ 

-| 

|| 

+1 


பொம்மை முன்னும் பின்னுமாகப் 
பயணிக்க கயிற்றின் நுனியை 
ஏற்றி இறக்கவும் . 


- 


- 


| 


| 


| 


| 


H 


| 


| 


+ 


H 


- 


| 


| 


| 


| 


பொம்மையை பசை கொண்டு 
ஆரத்துடன் இணைக்கவும் . 


6 எடைகளை 
பொருத்தி 
மையத்தை 
இறக்கவும் . 
ஈர்ப்பு 

கீழே 
ஒரு விரைப்பான 
கயிற்றின் மீது 
உருளையை 
வைக்கவும் . 


11. 


+ 


+ 


++ 

|-- 

+H+ 

S+ 

+H|| 

|+ 


+TF||| 

--+++++ 

+++++++ 

||||| 

||++ 


+ 


+ 


+ 


M 


| 


- 


- 


- 


M 


- 


+ 


+ 


+ 


| 


- 


-HT 

---|+++ 

H-1H+++++++++|| 

TH+++++++++++++ 

||||+++ 

---H+++ 


+ 


+ 

+| 

+1 

++ 


wwwwwwwww 


- 


+ 


+ 


+ 


| 


| 


+ 


- 


மீள்மப் பசை 


குச்சி மனிதன் 


மூன்று ஐஸ்கிரீம் 

குச்சிகள் 
= = = = = 
- - - -- 2 


புட்டி 
மூடிகள் 


* 


மணல் நிரப்பிய 

புட்டி 


* 


* 


எடைகளாகக் 
6 காசுகள் 


வெட்டி 


ஐஸ்கிரீம் குச்சிகளை வெட்டி 
பசையால் ஒட்டி கீழ்கண்ட 
படத்தை போல ஒருஉருவத்தை 
செய்யவும் . 


புட்டி மூடியை 
தலை போல் 
ஒட்டவும் . 
பின் ஒரு முகம் 
வரையவும் . 


M 


- 


www 


ஈர்ப்பு மையத்தை 
கீழே இறக்க 
காசுகளை அதன் 
கால்களில் 
ஒட்டவும் . 


- 


- 


கூர்முனை 
சுழலச்சு 


www 


1 


. 


சமணல் நிரப்பப்பட்ட ஒரு கனமான 
புட்டியின் மூடியில் குச்சி மனிதனின் 
கூர்முனையை வைக்கவும் . 


கு பொம்மை கீழே 
விழாமல் தன்னைத்தானே 
சமநிலைப்படுத்திக் கொள்ளும் 
லேசாக தள்ளினால் அது ஆடிக் 
கொண்டே சுற்றி சுழலும் . 


.. 


நீங்கள் விரல் நுனியில் 
கூட இதை சமநிலைப் 
படுத்த இயலும் . 


குளிர் புட்டி 


WWW 


- 


- 


- 


- 


அலுமினிய 
தகடு 


தட்டையான 

சரம் 


பழைய 
செய்தித்தாள்கள் 


Z / TER 
wha 
இரண்டு 
நெகிழி 
புட்டிகள் செலோ-நாடா 


N 


ஒரு 1- லி புட்டி மீது 
தகடை சுற்றவும் . 


-NNNN 


N 


N 


- 


பின்னர் அதற்கு 
காப்பிடுவதற்காக 
ஆறு அடுக்குகள் 
செய்தித்தாள்களால் 
சுற்றவும் . 
படத்தில் காட்டியபடி 
ஒரு 1.5- லி புட்டியை வெட்டவும் . 


ச பெரிய புட்டியினுள் 1- லி 
புட்டியை வைக்கவும் . 


பெரிய புட்டியின் இரு பாதிகளையும் 
நாடாவால் இணைக்கவும் . இந்த 
காப்புக் குடுவை 
முழுமைப் பெற ஒரு 
சரத்தை அதில் இணைக்கவும் . 


இந்த காப்புக் 
குடுவையில் நீர் 
சில மணி நேரத்திற்கு 
குளிர்ச்சியாகவே 
இருக்கும் . 


15 


சீராற்றலின் செயல்பாடு 


வாயு விளக்கு 

( Burner ) 


நீர் 


இடுக்கி 


* 


. 


* 


1 


தாள் 
இணைப்பி 


0 இரண்டு காகித இணைப்பிகளை திறந்து நேராக்கவும் . 


- 


- 


- 


- 


இணைப்பி கம்பியின் ஒரு 
முனையை இடுக்கியால் 
பிடித்துக் கொள்ளவும் . 


இரண்டு நிமிடங்களுக்கு 
இந்த கம்பியை வாயு 
விளக்கின் தீச்சுடரில் போன் 

சூடாக்கவும் . 
பழுக்க காய்ச்சப்பட்ட 
இந்த கம்பியை உடனே 
குளிர்ந்த 
நீரில் முக்கவும் . 


- அது ஆறிய பின்ன ர் .... 


- - -- அதை வளைக்க 
முயற்சிக்கவும் . 


www 


இந்த கம்பி இரும்பு கம்பியைப் 

போல உறுதியாக மாறி 
விடும் . இம்முறைக்கு பதமாக்கு முறை 

என்று பெயர் . 


16 


இரண்டாவது கம்பியையும் இரு 
நிமிடங்களுக்கு 
வாயு விளக்கில் சூடாக்கவும் . 


- 


பின்னர் அதை காற்றின் 
வெப்பத்திற்கு தானாகவே 
ஆற விடவும் . 


சு வளைக்கவும் . 


. 


. . 


. 


| 


. 


. 


. 

. 


. 

. 


. 


. 


. 

. 


- 


. 


| 


. 


M 


இந்த கம்பி மிருதுவாகி 
மிக எளிதாக வளையும் . 
இதற்கு சீராற்றல் என்று 


பெயர் . 


கண்ணாடி 
குவளை 


சூரிய 


சிறிய 

இரண்டு 
அடுப்பு 

ஐஸ் 

கட்டிகள் 
ஒரே மாதிரியான இரண்டு ஐஸ் கட்டிகளை 
இரு தட்டிகளிலிட்டு அவற்றை சூரிய 
வெப்பத்தில் வைக்கவும் . 
ஒரு கட்டியை ஒளிபுகவல்ல கண்ணாடி 
குவளையால் மூடவும் . 


சிறிது நேரம் கழித்து பார்த்தால் 
குவளையால் மூடப்பட்ட கட்டி 
நிறைய உருகியிருக்கும் . 


குவளை ஒரு 
சிறிய சூரிய 
அடுப்பு போல 
வேலை செய்யும் . 


வாயு 
விளக்கு 


சூடான சட்டியின் 
மீதொரு முத்து 


உலோக 
கரண்டி 


சொட்டி 
( dropper ) 


நீர் 


ஒரு உலோகக் கரண்டியை 
தீச்சுடரில் சூடாக்கவும் . 


கரண்டியில் 
ஒரு சொட்டு 
நீர்த்துளியை 
விடவும் . 

குறைந்த வெப்பத்தில் 

நீர் மெல்ல கொதித்து 
இப்போது கரண்டியை 

ஆவியாகும் . 
கொஞ்சம் அதிகமாக 
சூடாக்கி இன்னொரு 
நீர்த்துளியை அதில் 
விடவும் . 

அதிக வெப்பத்தில் கரண்டியின் மேல் நீர்த்துளி 
முத்தைப் போல மிதக்கும் ! !! 

நீர்த்துளியை சூடான 
கரண்டியில் விட்டவுடன் அதன் 
ஒரு பகுதி ஆவியாகும் . அது 
ஒரு காப்பு வளையத்தைப் 
போல் உருவாகி துளியை 
முத்து போல் மிதக்கச் 

செய்கிறது ! 


18 


காசு 


கண்ணாடி 
புட்டி 


காற்றின் 
விரிவாக்கம் 


- 


தண்ணீ 


ர் 


காசை நனைக்கவும் .... . .....பின்பு அதை கண்ணாடி புட்டியின் 

வாயில் வைக்கவும் . 


உங்கள் 
உள்ளங்கைகளை 
உரசி கதகதப்பாக்கி 
அவற்றைக் கொண்டு 
புட்டியை அழுத்தி 
பிடிக்கவும் ... 


- IIIIII . 


சிறிது நேரத்திற்கு பின்னர் 
உள்ளேயிருக்கும் காற்று 
விரிவடையும் . அதனால் 
காசு மேலே நகர்ந்து 
பக் என்ற | 
ஒலியுடன் விழும் 


www 


M 


இந்த எளிய சோதனை 
காற்று சூடாக்கும் 
போது விரிவடையும் 

என்பதை 
காட்டுகிறது . 


- 


ww 


19 


உ 


10 - செ . மீ நீளமான 
மடங்காத் உறிஞ்சி 


மடங்காத உறிஞ்சி 


இரண்டு நெகிழி 
கரண்டிகள் 


பல் குத்தும் 

குச்சி 


கரண்டி 
உந்தி 


மீள்ம 
அழிப்பான் 


கத்தரிக்கோல் 


ஒரு மீள்ம் அழிப்பானில் 
துளைகளிடவும் . 


அழிப்பானில் இரண்டு கரண்டிகளை 
சொருகவும் . அவை எதிர் திசைகளை 
நோக்கி சாய்ந்திருக்க வேண்டும் . 


த படத்தில் காட்டியபடி ஒரு 
பல் குத்தும் குச்சியை 
அழிப்பானில் சொருகவும் . 


அந்த குச்சியை ஒரு மடங்காத 
உறிஞ்சியினுள் தளர்வாகப் 
பொருத்தவும் . 


. 


. 


. 


. 


PAA 


. 


. 


ச 


. 


+ 


இந்த கரண்டி 
உந்தியை சுழல் 
வைப்பதற்கு 
முகட்டு விசிறியின் 
கீழ் வைக்கவும் ! 


- 


10 


உறிஞ்சி இதழ் காற்றாடி 


சச 


st 


மெல்லிய உறிஞ்சி 

கத்தரிக்கோல் 
குண்டுஉறிஞ்சி 

பிணைப்பூசி 
ஒரு குண்டு உறிஞ்சியில் 
5- செ . மீ நீளமுள்ள நான்கு இதழ்கள் 
வெட்டவும் . 

காற்றாடியின் இறகுகளைப் 
போல் செய்ய இதழ்களை 
திருகி விடவும் . 


- 


மெல்லிய உறிஞ்சியில் ஒரு பிணைப்பூசியை 
பொருத்தவும் . அது காற்றாடி கீழே விழுவதைத் 
தடுக்கும் . 

- உறிஞ்சி இதழ் காற்றாடியை 
மெல்லிய உறிஞ்சியின் மீது 
வைக்கவும் . 


அதை 
சுழலச் செய்ய 
ஊதவும் !! ! 


- 


- 


- 


மூன்று 
உறிஞ்சி 
துண்டுகள் 
( 5- செ . மீ நீளமான ) 


வளையத்தக்க 

கம்பி 


விசையாழி 


கத்தரிக்கோல் 


நீர் 

புட்டி 
மிதிவண்டி ஆரம் 


- 


மீள்மத் துண்டு 
(பழைய 
செருப்பு ) 


சுத்தமான 
உப்புநீர் 
குழாய் 
( ஐ . வி 
கொடுக்க 
உதவும் ) 


இரண்டு உறிஞ்சி 
துண்டுகளில் வெட்டுகள் 
இடவும் . 


M 


படத்தில் காட்டியபடி விசையாழியைப் 
பொருத்தவும் . நடுவில் ஒரு துளையிடவும் 
அதில் கம்பி அச்சாணியை நுழைக்கவும் . 
கம்பியின் இரு முனைகளிலும் வளையங்கள் 
செய்யவும் . அவை தடுப்பைப் போல வேலை செய்யும் , 

ஒரு மிதிவண்டி ஆரத்தைத்து 
கொண்டு தாங்கியை . 
உருவாக்கவும் . அதை ஒரு 

மீள்மத் துண்டில் சொருகவும் . 
2 உயரத்தில் வைத்துள்ள 
நீர் புட்டியினுள் உப்புநீர்க் 
குழாயின் ஒரு முனையை 
தாழ்த்தவும் . 


குழாயின் மறுமுனையை 
மீளம் ஓட்டையில் T 
பொருத்தவும் . 


உப்புநீர்க்குழாயிலிருந்து சொட்டும் 
நீர் விசையாழியை சுழலச் செய்யும்பா 


உந்து சக்கரத்தில் அசைவூட்டம் 


காகித கோப்பை 


மீள்மப் 
பசை 


அட்டையில் பறவையும் 

கூண்டும் . 


நூல் 


12 - செ . மீ நீளமான 

மடங்காத 
மிதிவண்டி 

உறிஞ்சி 
ஆரம் 

00 

மணிகள் 
காகித கோப்பையில் இரு 
துளைகளிடவும் . 

2 ஒரு மடங்காத உறிஞ்சியை 
துளைகள் உள்ளே செலுத்தி மீள்மப் 
பசையால் ஒட்டவும் . 

மிதிவண்டி ஆரத்தில் 
கிளி மற்றும் கூண்டை 
முன் - பின்னாக ஒட்டவும் . 
ஆரத்தில் ஒரு 

மணியை சொருகவும் . 
4 உறிஞ்சியின் நடுப்பாகத்தை 

முன் ) 
வெட்டி அதனுள்ளே 
ஆரத்தை சொருகவும் . 

பின் 


அடிப்பாகத்தில் ஒரு துளை 
இடவும் . ஆரத்தில் ஒரு 
நூலை கட்டி அதை 
ஓட்டை வழியாக 

செலுத்தவும் . 


நூலின் மறு முனையில் 
மணியைக் கட்டவும் . நூலை 
ஆரத்தில் சுற்றவும் . 


அட்டையை சுழலச் 
செய்ய நூலை இழுத்து 
விடவும் . நீங்கள் கூண்டிலுள்ள 
பறவையைக் காண்பீர்கள் . 


கோப்பை 
உலங்கு வானூர்தி 


வெட்டி 


இரண்டு 
தெர்மோகோல் 
கோப்பைகள் 


இரட்டை 
நாடா ( அ ) 
பசை 


ஒரு கோப்பையின் 
அடிப்பாகத்தை 
வெட்டவும் . 


பின்பு அதை நான்கு பாகங்களாக 
வெட்டி ஒரே மாதிரியான இதழ்கள் 
செய்யவும் . 


s 


இதழ்களின் 
சாய்ந்த 
வெட்டுடைய 
அடிப்பாக 


இன்னொரு கோப்பையின் 
விளிம்பை வெட்டவும் . அதன் 
அடிப்பாகம் தட்டையாக 

இருக்க வேண்டும் . 
4 அதன் அடிப்பாகத்தில் இரட்சை 
நாடாவை ஒட்டி நான்கு 
இதழ்களையும் பொருத்தவும் . 


இதழ்களை முறுக்கி 
விட்டு காற்றாடியின் 
தட்டுகள் செய்யவும் . 


கோப்பையை அலங்கரித்து 
உயரத்திலிருந்து கீழே 
விடவும் . கோப்பை 
உலங்கு வானூர்தி சுழன்று 
கொண்டே கீழிறங்கும் . 


காகித 
கோப்பை 


நீர்ப்பாசன 
கரண்டி 


நூல் 


நிறைய 
பொத்தான்கள் 


மிதிவண்டி ஆரம் 


கோப்பையின் விளிம்பில் இரு 

2 கோப்பையின் அடிப்பாகத்திற்கு 
சிறிய நூல்களைக் 

அருகில் இரண்டு நீளமான 
கட்டவும் . 

நூல்களையும் 
கட்டவும் . 


படத்தில் காட்டியபடி மிதிவண்டி 
ஆர்த்தில் கோப்பையை தொங்கவிடவும் . 


2 கோப்பையை பொத்தான்களால் 
நிரப்பவும் . 


நீளமான நூல்களை 
வெளிப்புறமாக இழுக்கும் , 


( 


T 


போது .... 


---- ஆச்சரியப்படும் வகையில் 
கோப்பை சாய்ந்து 
பொத்தான்களைக் 
கொட்டும் . 


25 


நெகிழி 
பை 


புட்டி 
பை 


ஒரு புட்டியை 
மேலிருந்து 
5 - செ . மீ 
அளவிற்கு 
வெட்டவும் . 


நெகிழி 
புட்டி 


கத்தரிக்கோல் 


ஒரு மெல்லிய 
நெகிழி பையை 
திண்பண்டங்களால் 
நிரப்பவும் . 


மூடியுடன் கூடிய 
மேல் பாகம் 
மட்டுமே உங்களுக்கு 

தேவைப்படும் . 
பையின் வாயை 
புட்டியினுள் 
நுழைக்கவும் . 


ww 


www 


w 


- 


பையின் வாயை 
விரித்து 

பையை மூடியால் 
விடவும் . 

மூடவும் . எப்போதெல்லாம் 
திண்பண்டம் 
ருசிக்க விருப்பமோ 
அப்போது 
அதை திறக்கவும் . 


26 


மேல் கீழ் அசையும் முயல் குட்டி 

mnmr 


உறிஞ்சி 


செலோ -நாடா 


நெகிழி 
புட்டி 


4 - செ . மீ 
நீளமான 
குண்டு உறிஞ்சி கண்டு சி 


ஒரு மெல்லிய உறிஞ்சியின் 
ஒரு முனையை வளைக்கவும்..... 


அட்டை 
முயல் 


....பின்னர் நாடாவால் 

ஒட்டவும் . 
ஒட்டிய முனையில் 
முன் -பின்னாக இரு 
முயல்குட்டிகளை 
ஒட்டவும் . 

மூடியில் ஒரு துளையிட்டு 
அதில் ஒரு குண்டு 
உறிஞ்சி துண்டை 

பசையால் ஒட்டவும் . 
மூடியில் முயல் பொருத்திய 
உறிஞ்சியை வைத்து குண்டூசியை 
தடுக்கு போல் சொருகவும் . 


குண்டூசி முனையை புட்டியில் 
நுழைக்கவும் . மூடியை மூடவும் . 


* 


புட்டியை அழுத்தி முயல்குட்டியை 
குதிக்க வைக்கவும் . அழுத்தத்தை 
விடுவித்தால் முயல் குட்டி 
கீழே இறங்கும் . 


27 


அலுமினிய 
குவளை 


குவளையின் 
மேல் பகுதியை 
வெட்டவும் . 


அலுமினிய 
குவளை 
கிண்ணம் 


- 


கத்தரிக்கோல் 


- 


பின்பு அதன் உயர 
வாக்கில் 
மெல்லிய நீளமான 
கீற்றுகள் 
வெட்டவும் . 


எல்லா இதழ்களையும் 
வெளிப்புறமாக 
வளைக்கவும் . 


W 


- 


இதழ்கள் 
வெளியேறும் சூரியக் கதிர்களைப் 
போல் தோன்றும் . 


| 


MMM 


- 


ஒவ்வொரு இதழையும் மடித்துக் கொண்டே சென்று 
குவளையின் அடிப்பகுதியை கடைசி கீற்றையும் மடித்து உள்ளே 
தொடும்படி மடிக்கவும் சொருகி அழகிய கிண்ணம் 

உருவாக்கவும் . 


| 


www 


சிறிய 

I 
அணிகலன்களை 
இந்த 
கிண்ணத்தில் வைக்கவும் !! ! 


28 


கத்தரிக்கோல் 


1 - லிட்ட ர் 
டெட்ரா 
பை 


டெட்ரா | 
பணப்பை 


- 


PEP 


fruit 


- 


ப் 


ஊசி 


. 


* 


E 


* 


* 


TNNN. 


ட 


M 
NY 


. 


A 


juice 


1 


. 


நூல் 
வெல்க்ரோ ை 


1000 - ml/ 


கீற்றுகள் 


- 


- 


- 


தாள் தைப்பு 
முள்கருவி 


fruit 


டெட்ரா பையின் எல்லா முக்கோணப் 
பட்டைகளையும் திறக்கவும் . 

2 அதை தட்டையாக்கவும் . 


juice 
1000- ml/ 


fruit 
juice 
1000 - ml 


த அதன் 


fruit 


மேல் கீழ் 
பகுதிகளை 
வெட்டவும் . 


juice 
1000 - ml 


படத்தில் காட்டியபடி 
பட்டையை 
வெட்டவும் . 


fruit 


juice 


1000 - ml 


5 அகலத்தை 
உட்புறமாக 

மடிக்கவும் . 
உள்ளடுக்குகள் 
திறக்காத வண்ணம் 
முள்கருவியால் தைக்கவும் . 


பாதியாக 
மடிக்கவும் . 


Liuice 


1000 - ml 


பணப்பையை திறந்து 
மூட வெல்க்ரோ கீற்றுகளைத் 
தைக்கவும் . 


ஃபிடோ- டிடோ 
கோமாளி 


காலியான 
அட்டை 


பெட்டி 


ச 


பசை 


கத்தரிக்கோல் 


ஃபிடொ- டிடோ வின் 

அட்டை தாளில் 
வெட்டிய துண்டுகள் 


ஒரு அட்டை 
பெட்டியின் மேல்- கீழ் 
பட்டைகளை 
வெட்டவும் . 


நான்கு 
ஓரங்களிலும் 
1 .5 செ . மீ அளவு 
வெட்டவும் . 


நான்கு 
பட்டைகளையும் 
திறக்கவும் . நீளமான 
பட்டைகளை 
படத்திலுள்ளபடி 

வெட்டி 
சின்னதாக்கவும் . 


-- 


. .. 


* 


- 


4 பட்டைகளில் தலை , கை 
மற்றும் கால் பகுதிகளை 
பசையால் ஒட்டவும் . 


பெட்டியை அழுத்தி 
அசைத்தால் ஃபிடொ- டிடோ 
நடனமாடுவான் . 


செவ்வக பெட்டி 
அழுத்தும்போது 
தீர்க்க சதுரமாக மாறும் . அது 
ஃபிடொ- டிடோவை நடனமாட 
வைக்கும் . 


30 


காகித 
கோப்பை 


வரைத்தூவல்கள் 


காகித கோப்பை 
கைப்பாவை 


கத்தரிக்கோல் 
ஒரு காகித கோப்பையில் 
முயலின் காதுகளையும் 
முகத்தையும் வரையவும் . 

கோப்பையின் 
அடிப்பாகத்தில் 
ஒரு நடுக்கோடு 
வரையவும் . 


முயலின் 
முகத்தை 
வெட்டவும் . 


புள்ளியிட்ட 
கோடுகளில் 
வெட்டவும் . 


முயலை பேச 
வைக்க பின்புறத்திலிருந்து 
அழுத்தி பின்பு 
விடவும் . 


w 


பலவிதமான கைப்பாவைகள் 
செய்து அவற்றிற்கு 
வண்ணம் தீட்டி அலங்கரிக்கவும் . 


- 


/ 8E 


31 


பழைய 
குமிழ் விளக்கு 


குமிழ் விளக்கில் 
பட்டாம்பூச்சி 

நெகிழி 
பட்டாம்பூச்சி 


பல்லீர்க்கு 


மணிகள் 


நெகிழி புட்டியின் 
மேல் பகுதி 
மூடியுடன் 


மீள்மரப்பர் ) 
துண்டு ே 


மீள்ம 
பசை 


பெரியவர்களின் உதவியுடன் 
மின் எரியிழைஉடைந்த 
குமிழ் விளக்கின் அடிப்பாகத்தை 
அடற்றவும் . 


புட்டி மூடியின் 
மேல்புறத்தில் 
மீள்மப் பசையைத் 
தடவவும் . 


விளக்கின் வாயில் 
புட்டியின் மேல் 
பாகத்தை 
ஒட்டவும் . 


படத்தில் காட்டியடி 
பட்டாம்பூச்சி அமைப்பைஉருவாக்கவும் . 
மூடியினுள் அதை பசையால் 
ஒட்டவும் . 


இறக்கையை மடித்து 
பட்டாம்பூச்சியை 
குமிழ் விளக்கினுள் 
வைக்கவும் . மூடியை 
மூடவும் . விளக்கினுள் 
பட்டாம்பூச்சி 
அழகாக தெரியும் ! 


32 


சிறப்பு 
புதிர் 


- 


நூல் 


இரண்டு 
கைக்குட்டைகள் 


மணி 


- 


ஊசி 


- 


ஒரே மாதிரியான இரு 
கைக்குட்டைகளை அதன் ஓரங்களில் 
தைக்கவும் .சிறிய துளை தைக்காமல் 
விடவும் . 

2 இந்த துளையில் 
ஒரு மணியை 
போட்டு 
முழுவதும் தைத்து 

விடவும் . 
விதவிதமான புதிர் 
படிவங்களை கைக்குட்டைகளில் 
தைக்கவும் . 


TIT 


ஒரு குழந்தையின் 
கண்களை துணியால் 
கட்டிவிட்டு மணியை 
புதிர் படிவத்தின் 
வழியாக நகர்த்த 
சொல்லவும் . 


-- 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- 


-- 


- 


- 


- 


- 


பலவிதமான 

புதிர் 
மாதிரிகளை 
உருவாக்கவும் . 


இது கண்பார்வையற்றவருக்கான 
ஒரு அருமையான 
புதிர் விளையாட்டு 
ஆகும் ! 


+ 


+ + 


. 


. 


. 


* 


HT 


. 


|| 


. 


. 


NAN 


M 


IT| 


M 


LI 


+++ 


+ + 


அட்டை வளைவு அச்சுள்ள 
பொம்மை உறுதியான கம்பி 

ஏடாகோடமான 

வளைவு அச்சு 
வெட்டுகள் 

உறிஞ்சி துண்டு பூ 
பொருத்திய பாம் 
மூடி 


- 


வெட்டிய 
புட்டி 


மடங்காத உறிஞ்சி 
உந்துதண்டு 


கத்தரிக்கோல் 


வளைந்த கம்பியை 
ஒரு மடங்காத உறிஞ்சியின் 

உந்துதண்டுடன் பொருத்தவும் . 
இரு எதிர் முனைகளிலும் 

நகரும் உந்துதண்டு இரண்டு 
வெட்டுகளிடவும் . 

வெட்டுகளால் 

2 எளிதாக வளைந்து அசையும் . 
புட்டியின் எதிர் 
முனைகளில் 
இரு 
துளைகளிடவும் 

இந்த கம்பி 
உந்துதண்டில் 

சுலபமாக 
சு புட்டியில் வளைவு 

நகர வேண்டியது 

அவசியம் . 
அச்சையும் உந்துதண்டையும் 
பொருத்தவும் . 

உந்துதண்டு 


- 


உந்துதண்டைய 
புட்டி | 
உறிஞ்சியில் - 
சொருகவும் . 


உந்துதண்டு 
உறிஞ்சியில் 
பொம்மையை 
ஒட்ட வும் . 


வளைவு அச்சை சுற்றுவதால் 
பொம்மை மேலும் கீழுமாக 
அசையும் . 


34 


போதி தூரிகையை குழாயினுள் 
நுழைக்கவும் . குழாயை 
செங்குத்தாக 

பிவிசி குழாய் 
பிடித்தவாறு அதன் மீது 

(உள் விட்டம் 
தூரிகையை விட 

கொஞ்சம் சின்னதாக ) 
தொடர்ச்சியாக 
தட்டவும் . 


-----மேலேஏறும்தூரிகை 


புட்டி 
தூரிகை 


மேலிருந்து குழாயை 
தட்டுவதால் தூரிகை 
கீழே விழுவதற்கு பதிலாக , மாயமாக 
மேலே ஏறும் ! ) 


AM 


| 


M 


உங்கள் கைகளை 
மேஜை மீது 
வைத்துக் கொண்டு 
குழாயை 
தட்டினால் 
தாரிகை 
மேலே ஏறாது . 
அதிர்வுகளால் 
அது கீழே 
விழலாம் . 


தட்டுவதால் குழாய் தான் 
நகரும் , தூரிகையல்ல! ! 


35 


அவசரத்தில் தூரிகை 


6 - செ . மீ நீளமான 

அலைபேசியின் 
பயன்படுத்திய 

அதிரும் விசைப்பொறி 

P ENTER 
தூரிகை 

( நெகிழ்வு- கம்பி 
1 .5-மின் அழுத்தம் பொருத்தப்பட்டு 
கொண்ட பென்சில் மின்கலம் 


மீள்மப் பட்டை 


நாடா 


அட்டையில் 
மிருக தலை 


அதிரும் விசைப்பொறியை 
மின்கலத்துடன் மீள்மப் 
பட்டையால் 

விசைப்பொறி - அதிர்வி கூட்டமைப்பை 

தூரிகையுடன் மீள்மப்பட்டையால் 
இருக்கமாகப் 
பிணைக்கவும் . 

பொருத்தவும் . 


கம்பியின் நுனிகளை மின்கலத்தின் 
முனைகளோடு நாடாவால் 
இணைக்கவும் . 


தூரிகை அதிரத் துவங்கும் . 
ஆதலால் விலங்கு நகரும் . 


- 


ஒரு அட்டை தலையை 
பொருத்தி விலங்கை போல் 
தெரிய செய்யலாம் . 


ஒரு தட்டின் மீது வைத்தால் அது தொடர்ந்து 

சுற்றிக் கொண்டே இருக்கும் . 


36 


காந்த 

வளையங்கள் தகடுகள் 
காந்தம் - மிதக்கும் 

குறுந்தகடு 
குறுந்தகடு 

பெட்டியின் 
நடு தண்டை 

3 - செ . மீ உயரம் 
புட்டி மூடி 

விட்டு வெட்டவும் . 
2 பழைய 
குறுந்தகடுகள் 


பசை 


குறுந்தகடின் ஓரத்தில் 
காந்தங்கள் ஒட்டவும் . 
ஒத்த துருவங்கள் 
மேலே நோக்கியபடி 
இருக்க வேண்டும் . 


பழைய 
குறுந்தகடு 

பெட்டி 
( அடிப்பாகம் ) 


வானவில்லின் 
நிறங்கள் தீட்டப்பட் 
குறுந்தகடுகள் 


இரம்பம் 

இன்னொரு குறுந்தகட்டிலும் 
காந்தங்களை ஒட்டவும் . அவையும் 

முதல் குறுந்தகட்டை ஒத்த 
காந்தங்களை 
ஒட்டும் முன்பு 

வசத்திலேயே இருப்பது அவசியம் 
திசையமைப்பை 
சரி பார்க்க வும் . 

வண்ணம் தீட்டிய தகட்டை 
மேல் குறுந்தகட்டில் ஒட்டி 
புட்டி மூடியையும் காட்டியபடி 

பொருத்தவும் . 
இரு குறுந்தகடுகளையும் 
தகடு தாங்கியில் வைக்கவும் . 


இரண்டு தகடுகளிலும் ஒத்த துருவங்கள் 
நேராக இருப்பதால் அவை 
ஒன்றையொன்று தள்ளும் . 6 
அதனால் மேலேயுள்ள தகடு 
மிதக்கும் . 


ம . 6 சுழலுவதால் ஏழு 

நிறங்களும் ஒன்று 
மேல் தகடு மிதக்கும் ! கலந்து வெள்ளையாகத் 

தெரியும் . 


935 


மெல்ல 
சரியும் 
காந்தம் 


அலுமினியத் தட்டு 


வலுவான 
நியோடைமியம் ) 

காந்தம் 


எஃகு 
அடைப்பி 
( காந்தத்தின் 

ஒத்த 
அளவுடையது) 


அலுமினிய தட்டை 
சாய்வாகப் பிடிக்கவும் . 


2 நியோடைமிய காந்தத்தை தட்டின் மீது 
வைக்கவும் . சுழல் மின்னோட்டத்தின் 
காரணமாக அது மெதுவாக சரியும் . 


காந்தம் 
மெதுவாக 
சரியும் 
! 


- 


w 


எஃகு 
அடைப்பி 
வேகமாக 
சரியும் 
! 


ஒத்த அளவுடைய எஃகு அடைப்பியைக் கொண்டு இந்த 
சோதனையை மறுமுறை செய்யவும் . 


சுழல் மின்னோட்டம் இல்லாததால் எஃகு அடைப்பி 
அலுமினிய தட்டில் வேகமாக சரியும் . 


உருளை மின்னியற்றி 


காப்பிடப்பட்ட மடங்காத 
செப்பு கம்பி உறிஞ்சி 

காகித 
(விசைப்பொறி மீள்சுற்றும் துண்டுகள் 

இணைப்பி 
கம்பி ( 35 - அளவி ) 

இரு வலுவான 

நியோடைமிய 
* 8- செ . மீ மிதிவண்டி 

காந்தங்கள் 
ஆரம் 
மீள்மத் 
துண்டு 

குழாய் பணியாளரின் 

டெஃலான் 
நாடா சுற்றும் 
காலி உருளை 


எல் - இ - டி 


நாடா 


நாடா 


வெட்டி 


035 - அளவி காப்பிடப்பட்ட செப்பு கம்பியை 
உருளையில் 800 - சுற்றுகள் சுற்றவும் . 


உகம்பியின் நுனியிலுள்ள 

காப்பை சீவி விடவும் . 
நுேனிகளில் 

உருளையின் உறையில் 
எல் - இ - டியை 

இருகாகித இணைப்பிகளை 
சேர்த்து 

( நேர் எதிராக ) நாடாவால் ஒட்டவும் . 
படத்தில் 

மிதிவண்டி ஆரத்தை மீள்மத் துண்டில் 
காட்டியபடி 

குத்தி இரண்டு வலுவான காந்தங்களை 
பொருத்தவும் . 

ஒட்டவும் . 


உறிஞ்சி துண்டுகளை 
நிறுத்தியைப் போல் 
பொருத்தவும் . 
ஆரத்தை - 
இணைப்பி 
தாங்கியில் 
சொருகவும் . 
- உருளையின் 
உறையை அதன் மீது பொருத்தவும் . 


எல் . இ . டி விளக்கு 
ஒளிர ஆரத்தை 
சுற்றவும் . 


39 


ஐங்கோணம் 


ஒரு A - 4 தாளை 
எடுத்துக் 
கொள்ளவும் . 


உ அதன் மையப்புள்ளியை கண்டறிய 
நான்காக மடிக்கவும் . 


. 


AANA 


நான்கு ஓரங்களையும் 
மையமாக மடிக்கவும் . 


4 மாதிரியை பாதியாக 
மடிக்கவும் . 


wwwwwwwww 


G AC கோடு அடிப்பகுதிக்கு இணையாக 
இருக்குமாறு A - புள்ளியை நடுகோட்டிற்கு 
மடிக்கவும் . 


- 


பக்கங்களையும் 
மடிக்கவும் . 


ஐங்கோணத்தை 
திறக்கவும் . 


அதை பின்புறமாக 
மடிக்கவும் . 


வலப்பக்கத்தை 
உள்ளே 
சொருகவும் . 


- 


- 


- 


- 


- 


- 


படத்தில் காட்டியபடி 
மடலை 
திறக்கவும் . அதை 

மடலை உள்ளே 
பின்புறமாக சொருகவும்..... 
மடிக்கவும் . 


ஒரு அழகான 
ஐங்கோணத்தை 
உருவாக்க ! 


40 


மணி 


காகித கீற்றுகள் 
( 2- செ . மீ x 12 - செ . மீ ) 


ஐங்கோணப் 
பறவைகள் 


xxxxtarsss 


. 
. 
. 


* ஊசி 


NNNN 


ONKINID 


பகத்தரிக்கோல் 


நூல் 


ஒரு நீளமான இணை 
காகித கீற்றின் இரு முனைகளை 
பிடித்து ஒரு முடிச்சு போடவும் . 


மெதுவாக அதன் முனைகளை 
இழுத்தால் நீங்கள் ஆச்சர்யப் 
படுமளவு நடுவில் ஒரு 
ஐங்கோண் முடிச்சை 
காண்பீர்கள் . 


படத்தில் காட்டியடி குறித்த கோடுகளில் 
வாலும் , அலகும் வெட்டவும் . 
செய்யவும் . 


குச்சி 


நூல் 


ஒரு கண் வரைந்தால் ஐங்கோணப் பறவை 
தயார் ! !! 


பல வண்ணப் பறவைகள் 
செய்யவும் . அவற்றை ஒரு 
நூலில் கோர்த்து 
அலங்காரத் தோரணம் 
செய்து சுவரில் மாட்டலாம் ! 

கனமான 


மணி 


கடித உறையில் 
நான்முகி 


பழைய 
கடித உறை 


கத்தரிக்கோல் 


பேனா 


செலோ- நாடா 


அளவுகோல் 


-ww 


- 


- 


உறையை நீளவாக்கில் 
அதன் நடு கோட்டில் , 
மடிக்கவும் . 


அந்த கோட்டை குறித்து 
வைத்து வெட்டவும் . 


A புள்ளியை 
B மூலம் நடு 
கோடுவரை 
மடிக்கவும் . 

செவ்வகம் 
செய்ய 


- 


- 


- 


- 


- 


CA மற்றும் CB கோடுகளை 
வரையவும் . ... 


.... அவற்றை 
அந்த கோடுகளில் 

கூர்மையாக மடிக்கவும் . -- 
6 அதன் வாயை திறந்து , திறந்த 
முனைகளை ஒட்டினால் அழகிய 
நான்முகியைஉருவாக்கலாம் ! 


- 


WINNNN 


42 


தபால் அட்டை 


தபால் 
அட்டையில் 
பூமாலை 


கத்தரிக்கோல் 


ஒரு தபால் அட்டையை 
நீளவாக்கில் பாதியாக 
மடிக்கவும் . 


| 


படத்தில் காட்டியுள்ளபடி 
அகல வாக்கில் கோடுகள் 
வரையவும் . 


அலைய 


முனைகளிலிருந்தும் 
கோட்டில் 
வெட்டவும் . 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- - 


- 


- 


- 


- 


- 


- 


அட்டையை திறந்து 
புள்ளியிலிருந்து y புள்ளி 
வரை வெட்டி ஒரு மூடிய 
பூமாலையை தயார் 
செய்யவும் . 


இந்த பெரிய 
பூமாலையினுள் நீங்கள் 
நழுவி நுழையலாம் ! 


பசை 


நூல் 


மினுமினுக்கும் 

பறவை 


அட்டைத்தாள் - சிறிய நிரப்பில் 
( 15 - செ . மீ x9- செ . மீ ) துண்டு (2- செ . மீ ) 


கத்தரிக்கோல் 


ஒரு கெட்டியான 
1 அட்டைத்தாளில் இந்த 
இரு பறவைகளை 
வரைந்து வெட்டவும் . 


2 - செ . மீ நீளமுள்ள நிரப்பில் 
துண்டை செங்குத்தாக நடுவில் 
ஒட்டவும் . 


இரண்டாக மடித்து , பறவையை 
பசையால் ஒட்டவும் . பறவை அழகாகத் 
தெரியுமாறு அதற்கு வண்ணம் பூசவும் . 


* 
400 


நிரப்பிலில் நூலை நுழைத்து 
அதன் நுனிகளில் இரு மணிகளைக் 
கட்டவும் . 


நூலை இறுக்கமாகப் பிடித்துக் 
கொண்டால் பறவை கொஞ்சம் 
கொஞ்சமாகத் தத்தியவாறு 
கீழே இறங்கும் ! 


குண்டு உறிஞ்சி 


ஒரு குண்டு 
உறிஞ்சியில் 
நான்கு 
வி - வடிவ 
வெட்டுகள் 
வெட்டவும் . 


விரல் 
இயந்திர 


கத்தரிக்கோல் 


OVANNNAD 

நூல் கண்டு 
செலோ- நாடா 


- 


- 


அட்டைத்தாள் 

கை 


- 


- 


- 


2 உறிஞ்சி வழியாக 
ஒரு மெல்லிய நூலை 
நுழைக்கவும் . 


நூலின் ஒரு முனையை 
உறிஞ்சியின் மேல் 
முனையில் நாடாவால் 
ஒட்டவும் . அதன் 

மறு முனையில் 
உறிஞ்சியை ஒரு கையால் 

ஒரு வளையம் போல 
பிடித்துக் கொண்டு 

கட்டவும் . 
வளையத்தை மறு கையால் 
இழுக்கவும் . இயந்திர 
விரல் வளையும் உறிஞ்சியை 
நேராக்க வளையத்தை விடுவிக்கவும் . 

உங்கள் நண்பர்களுக்கு 
பிரியா விடையளிக்க 
ஒரு அட்டை கையை 
இதனுடன் பொருத்தவும் . 


- 


- 


- 


45 


மீள்மப் 
பட்டை 


( 


( 


ஊசி 


aananda 


பலூன் 
நீரூற்று 


பலூன் 


15 - செ . மீ மடங்காத 

உறிஞ்சி 


செலோ- நாடா 


மடங்காத உறிஞ்சியின் 
ஒரு முனையை நாடாவால் 
ஒட்டவும் . 


நம் / 


நீளமான ஊசியை 
கொண்டு நான்கு 
துளைகளை 
குறுக்காக 
இடவும் . 


பலூனில் 
நீர் 
நிரப்பவும் . 


உறிஞ்சியை 
மீள்மப்பட்டையால் 
பலூனில் 
பொருத்தவும் . 


உறிஞ்சியிலிருந்து 
நீரூற்றைப் போல 
தானகவே நீர் 
பீச்சியடிக்கும் . 


| 


நீர் மூழ்கிக் கப்பல் 


ஒரு நெகிழி குழாயை புட்டி 
மூடியில் இறுக்கமாகப் பொருத்தி 

பசையால் ஒட்டவும் . 
கத்தரிக்கோல் 

கனமான திருகுகள் 


w 


நெகிழி 


நெகிழி 
புட்டி 


S 


செலோ- நாடா 
துளைகளிடையே 

புட்டி 

இறுக்கமாக 
திருகுகளை 

மூடவும் . 
குழாயுடன் 
பொருத்தவும் . 


கேத்தரிக்கோலால் 
ஒரே நேர் கோட்டில் 
மூன்று 
துளைகளிடவும் . 


இரண்டு கனமான மூடியை 


13t 


( 


I 


- வாயில் 


புட்டயை 
நீர் தொட்டியில் 
வைக்கவும் . 
அது மிதக்கும் . 


குழாய் வழியாக உறியவும் . நீங்கள் உறியும் போது , நீர் புட்டியை 
நிரப்பி அதை கனமாக்கும் . 
அதனால் புட்டி மூழ்கத் துவங்கும் . 


ஊதுவதால் நீர் 
வெளியேற்றப்படும் . புட்டியில் 
காற்று நிரம்பி அது 
மெல்ல மேலே வரும் . 


நீர் மூழ்கிக் கப்பல்கள் 
இதே தத்துவத்தை 47 
அடிப்படையாகக் 
கொண்டு இயங்குகின்றன . 


இரண்டு குண்டு 

உறிஞ்சி 
துண்டுகள் 


ரப்பர் தெர்மாகோல் (மலக்கிய 
துண்டு மெத்து ) பந்துகள் 


ஃ 


உறிஞ்சி தெளிப்பான் 


மீள்மப் பசை 


நீர் நிரப்பிய 
குவளை 


இரண்டு குண்டு உறிஞ்சிகளை 
90 - டிகிரி கோணத்தில் 
இணைத்து ஒரு 
தெளிப்பான் குழாய் 
செய்யவும் . 


- 


ஒரு முனையை நீரில் 
முக்கி ஊதவும் . மூடு 
பனியைப் போல 
தெளிப்பானின் 
நீர் வெளிவரும் . 


ஒரு மீள்மத் துண்டை தாங்கியைப் 
போல ஒட்டவும் . இது உறிஞ்சிகளை 
செங்குத்தான கோணத்தில் 
நிறுத்தும் . 


நீருக்கு பதிலாக மலக்கிய 
மெத்து பந்துகளை தெளிக்க 
குண்டு உறிஞ்சியைப் 
பயன்படுத்தவும் . 


மியாவ்..மியாவ்... 


இலை பூனை 


N 


- 


S 


M 


- 


400 


tar 


. 


NNN 


இரண்டு அரசமர 
இலைகள் 


மீள்மப்பசை 


கத்தரிக்கோல் 


M 


+ 


பூனையின் முகம் 
செய்ய இருதய வடிவிலுள்ள 
முதல் இலையில் 
இரு சாய்வான 
வெட்டுகளிடவும் . 


+ 
+ 


+ 


-- 


* 


* 


* 


- 


- 


- 


இரண்டாவது இலையை அதன் நடுத்தண்டில் 
வெட்டவும் . பூனையின் உடல் மற்றும் அதன் 
வால் செய்ய இலையை தண்டுடன் பிளந்து 
அதை பாதியாக்கவும் . 


M 


44 


- 


. 


. 


. 


. 


. 


. 


+ 


+ 


10 


40 


t 


. 


. 


. 


* 


இரு துண்டுகளையும் ஒட்டி இலை பூனையை உருவாக்கவும் . 


L4 


விலங்கு 
திருகுவெட்டுப் புதிர் 


அட்டைத்தாள் 


வெட்டி 


பக்கம் 


- 


* 


* 


. 


ஒரு கெட்டியான அட்டையிலோ அல்லது ஒட்டுப்பலகையிலோ 18 
விலங்குகளை வரையவும் . பின்னர் அவற்றை கைவினைக் கத்தியோ 
அல்லது ஒடுங்கிய இழைவாள் கொண்டோ வெட்டவும் . 
இவைகளைதனித்தனியாக நிற்க வைத்து விலக்குகள் 
பூங்காவோ அல்லது நெருக்கமாக அடுக்கி புதிர் போலவோ செய்யலாம் . 


SO 


குப்பையிலிருந்துபொம்மைகள் 


“ நிறைய வாங்கு , நிறைய எறி ” என்கிற 
தற்காலத்து ஊக்கொலி சுற்றப்புறச்சூழலில் 
இடர்ப்பாட்டை உருவாக்கிவிட்டது . நமது நுகர்வார் 
சமூகமோ பல குப்பைகளை உருவாக்குகிறது . 
பொருட்கள் அனாவசியமாக நிறைய உறைகளால் 
கட்டப்படுகின்றன- -சில சமயம் மூன்று - நான்கு 
உறை அடுக்குகளுடன் . ஒவ்வொரு நாளும் கோடிக் 
கணக்கில் நெகிழி புட்டிகள் , டெட்ரா பைகள் , 
அட்டைப் பெட்டிகள் ,உறைகள், மற்றும் பழைய நகல் 
தாள்களும் தூக்கி எறியப்படுகின்றன. குழந்தைகள் 
இந்த குப்பைகளில் சிலவற்றை சேர்ப்பதால் பூமியை 
சுத்தப்படுத்த உதவ முடியும் . இவ்வாறு தூக்கியெறியப் 
படும் குப்பைகளிலிருந்து மகிழ்ச்சியூட்டும் 
பொம்மைகளும் உருவாக்க இயலும் . இதன் 
மூலம் அவர்கள் நல்ல அறிவியலையும் 

கற்கலாம் . 


அரவிந்த்குப்தா 


